ஸ்தானீகம்‌ 5. பிரசன்னா தீட்சதர்‌ 3, கோபால சமுத்திரம்‌, 
பரீ பாஞ்சராத்ர ஆகம அர்ச்சகர்‌. தெற்கு வீதி, மன்னார்குடி 
மரீ ராஜகோபாலஸ்வாமி திருக்கோயில்‌. 614 001. 

மன்னார்குடி. 614 001. செல்‌: 9443343363 


மரீ பாஞ்சராத்ர ஆகமம்‌ காட்டும்‌ தொன்மையை பேணுவதற்கான வழிமுறைகள்‌. 


பரியப்பதியான எம்பெருமானாலே ஐந்து நாட்களில்‌ நித்ய கூரிகளான ப்ரும்ஹா, ருத்ரன்‌, 
அனந்தன்‌, கருடன்‌ மற்றும்‌ விஷ்வக்ஸேனருக்கு உபதேசிக்கப்பட்டு, இன்றும்‌ பல 
திவ்வியதேச கோயில்களிலும்‌ மற்றும்‌ மனிதர்களால்‌ பிரதிஷ்டை அனேக கோயில்களிலும்‌ 
“மரீ பாஞ்சராத்ர ஆகமம்‌' எனும்‌ பெயரினாலே வழங்கப்பட்டு வருகின்றது. 


இந்த ஆகம சாஸ்திரமானது கிராம நிர்மாணம்‌ தொடங்கி பூமி பரிட்சை, 
கோயில்‌ கட்டுதல்‌, சிலை, விக்ரஹங்கள்‌ செய்யும்‌ முறை, பிம்பங்களின்‌ பிரதிஷ்டை, 
மஹோத்ஸவம்‌, நித்ய பூஜை முறைகள்‌ மேலே குறிப்பிடபட்டூள்ள வற்றிற்க்கான 
பிராயசித்தங்கள்‌ முதலியன தெளிவான முறையில்‌ கூறப்பட்டுள்ளன. 


பரீ பாஞ்சராத்ர ஆகமத்தின்‌ மிகவும்‌ பிரஸித்தமானதும்‌, எல்லா 
வழிமுறைகளையும்‌ குறைவின்றி கூறியதுமான ஸ்ரீ பாத்ம ஸம்ஹிதையில்‌ இருந்தும்‌ 
மற்றும்‌ சில ஸம்ஹிதைகளில்‌ இருந்தும்‌ ப்ரமாண (0௦௦1) ஸ்லோகங்களை கொண்டு 
இங்கு தெரிவிக்கின்றோம்‌. 


கிராம நிர்மாணம்‌: 

ஒரு ஊரை நார்மாணிக்கும்‌ முன்‌ ஒரு கோயிலை ஏற்படுத்தி 
அதனைச்சுற்றி ஊரை அமைக்கும்‌ முறையானது சொல்ப்படுகின்றது. அவ்வாறு நாமாணம்‌ 
செய்யம்‌ போது அதனை எட்டு விதமாக செய்யலாம்‌ என்று 


பாத்ம ஸம்ஹிதை க்ரியா பாதம்‌ இரண்டாம்‌ அத்யாயம்‌ 
நான்காவது ஸ்லோகமானது கூறுகின்றது. 


மேலும்‌ பத்தாம்‌ அத்யாயம்‌ கிணறு, குளம்‌ அமைப்பது பற்றியும்‌, யதிகளுக்கான 
(துறவிகள்‌) மடங்களும்‌, எல்லை தெய்வங்களின்‌ ஸ்தானங்களும்‌ விளக்கப்பட்டுள்ளன. 


இரண்டாம்‌ அத்யாயத்தின்‌ முடிவில்‌ எல்லை தெய்வங்களின்‌ பூஜைக்கான யோக்யதை 
உள்ளவர்களையும்‌ தெரிவிக்கின்றது. 


இன்றைய நவீன உலகத்தில்‌ மேற்‌ கூறியவைகளில்‌ மாறுபாடுகள்‌ ஏற்ப்படுவதனால்‌ பல 
வித தோஷங்களுக்கு ஆளாக நேரிடுகின்றது. அதனை பழமை மாறாமல்‌ செய்து தெய்வ 
வழிபாடூ செய்ய கிராமங்கள்‌ செழிக்கும்‌. 





மண்‌ பரிசோதனை: 

புதியதாக கோயில்‌ நார்மாணிக்கும்‌ போது மண்பரிசோதனை செய்து 
அனுமதி அளித்தலானது நடைபெற்றால்‌, அத்திருக்கோயில்‌ வளமை பெற்றிடவும்‌, நாடும்‌ 
நகரமும்‌ நன்மை பெறச்செய்யும்‌. 


மண்பரிசோதனை பற்றி பாத்ம ஸம்ஹிதை மிகவும்‌ தெளிவாக விளக்குகின்றது. 


ஆலய நிர்மாணம்‌: 


கருவறையானது எம்பெருமானினி அளவை பொருத்து அமைய 
வேண்டியது. விமானத்தின்‌ லட்சணங்களும்‌ வகைகளும்‌ 


பாத்ம ஸம்ஹிதை க்ரியா பாதம்‌ 5, 6, 7, 8ம்‌ அத்யாயங்களில்‌ விரிவாக 
சொல்லப்பட்டுள்ளது. 
மரீ ப்ரஸ்ன 7, 8, 9ம்‌ அத்யாயங்கள்‌ விவரிக்கின்றன. 


விமானத்தில்‌ உள்ள தேவதைகளின்‌ உருவங்களும்‌ அவைகள்‌ இடம்‌ பெற 
வேண்டிய திசைகளை பற்றியும்‌ விளக்கமாக எடூத்துறைக்கின்றது. 


இக்காலத்தில்‌ திருக்கோயில்கள்‌ புனரமைக்கப்படும்‌ போது அந்த 
பிம்பங்களின்‌ உருவ அமைப்புக்களின்‌ தொன்மை மாறாமல்‌ செய்தல்‌ 
வேண்டும்‌. 


நான்கு மூலைகளிலும்‌ கருடன்‌ அல்லது சிம்மம்‌ அல்லது இரண்டும்‌ 
சோத்தும்‌ அமைக்கப்பட வேண்டும்‌. 
பாத்ம ஸம்ஹிதை 10 ம்‌ அத்யாயம்‌ ஸ்லோகம்‌ - 34 
பிராகார அமைப்புகள்‌: 
திருக்கோயிலானது 5 அல்லது 7 பிராகாரங்களுடன்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. 


பஞ்சமாவரணம்‌ ப்ருத்வீ சதூர்த்தாவரணம்‌ ஜலம்‌ 
த்ருதியா வரணம்‌ வந்நி த்வீதியா வரணம்‌ ம்ருத்‌ 
ப்ரதமாவரணம்‌ வ்யோம்நி கர்ப்பகேஹம்‌ ததோத்தரம்‌ 
காணிகா பீடமித்புக்தம்‌ ப்ரதிமா ஜீவமுச்யதே. 
விமானம்‌ தேஹமித்யுக்தம்‌ சிகரந்து சிகாக்ருதி: 


இந்த ஸம்ஹிதா ப்ரமாணத்தின்‌ மூலமாக 5 ப்ரகாரங்கள்‌ 
அமைத்து, அவை ப்ருத்வீ, அப்‌, தேஜோ, வாயு, ஆகாசம்‌ ஆகிய பஞ்ச 





பூதங்களாயும்‌ காப்பக்ருஹம்‌ வயிராகவும்‌, காணிகையானது பீடமாகவும்‌ 
விமானமானது சரீரமாகவும்‌, அதன்‌ கலசமானது தலையாகவும்‌ 
கொண்டுள்ளது. 


இவ்வாறு பஞ்சபூத அம்சமான ப்ரகாரங்களிலும்‌ சரீரமாக இருக்கும்‌ விமான 
கா்ப்பக்ருஹங்களில்‌ ஏதேனும்‌ மாறுபாடூ (திருப்பணிகளில்‌) செய்வதாக 
இருந்தாலும்‌ புதியதாக செய்வதாயினும்‌ முன்பு இருந்தது போலவே செய்ய 
வேண்டும்‌. 

மண்டபங்கள்‌ : 

கா்ப்பக்ருஹத்தின்‌ உள்புறமோ வெளிபுறமோ கற்கள்‌ பதித்து (லார்‌(6 0 
11081101௦6) திருப்பணி செய்வதாக இருப்பின்‌ அதில்‌ உள்ள பழைய அளவீடுகள்‌ 
மாறாது இருத்தல்‌ வேண்டும்‌. ஏனெனில்‌ காப்பக்ருஹத்தின்‌ அளவிற்கு 


ஏற்றவாறு அர்த்த மண்டபம்‌ இருத்தல்‌ வேண்டுமாதலால்‌ பழமை மாறாது 
இருத்தல்‌ அவசியமாகும்‌. 


பாத்ம ஸம்ஹிதை க்ரியா பாதம்‌ 10ம்‌ அத்யாயம்‌ 12, 13, 14ம்‌ ஸ்லோகம்‌ 


மரீ ப்ரச்ன ஸம்ஹிதை 10ம்‌ அத்யாயம்‌ 1, 2, 3ம்‌ ஸ்லோகம்‌ இதனை 
விவரிக்கின்றது. 


விமானங்களின்‌ வர்ண கலாபம்‌ : 


விமானங்களின்‌ வாணங்களில்‌ ஒரே வர்ணமோ, பஞ்ச வர்ணங்களோ 
சாஸ்த்திர விதிக்கு மீறாமல்‌ செயல்‌ கடூத்த வேண்டும்‌. 


விமான கோபுரங்களுக்கு தீட்ட வேண்டிய வர்ணங்கள்‌ மற்றும்‌ அந்தந்த 
மூர்த்திகளின்‌ வர்ணங்களை பற்றி 


மரீ ப்ரச்ன ஸம்ஹிதை 9ம்‌ அத்யாயம்‌ ஸ்லோகம்‌ 64 முதல்‌ 95 வரை 
மிகவும்‌ விஸ்தாரமாக சொல்லப்பட்டுள்ளது. 


மூலமூர்த்தி ஸ்தாபனம்‌: 


காப்பக்ருஹத்தில்‌ எம்பெருமானின்‌ சிலையை ஸ்தாபனம்‌ செய்யும்‌ முறை 
புராதான கோயில்களாக இருப்பின்‌ பழைய இடம்‌ மாறாமல்‌ அமைத்தல்‌ 
வேண்டும்‌. 





புதியதாக நிர்மாணிக்கப்படும்‌ கோயிலாக இருப்பின்‌ கா்ப்பக்ருஹத்தின்‌ 
மத்தியில்‌ ப்ரும்ஹ ஸ்தானமென்றும்‌, அதற்கு அடூத்த ஸ்தானங்கள்‌ திவ்ய, 
மாநுஷ, பைசாசம்‌ என்று வகைபடுத்தப்பட்டுள்ளது. 


ஏகபேர ப்ரதிஷ்டையாகில்‌ மூலமூர்த்தி - ப்ரும்ஹ ஸ்தானம்‌ 

பகுபேர ப்ரதிஷ்டையாகில்‌ மூலமூர்த்தி - திவ்ய ஸ்தானம்‌. 

நின்ற கோலம்‌ - திவ்ய ஸ்தானம்‌. 

அமாந்த கோலம்‌ - திவ்ய மானுஷம்‌ இரண்டிலும்‌. 
சயன கோலம்‌ - திவ்ய, மானஷ, பைசாச இம்மூன்றிலும்‌. 
வாகனத்தில்‌ இருக்கும்‌ எம்பெருமானாகில்‌ - மானுஷ பைசாசத்தில்‌ 
ஸ்தாபிக்க வேண்டும்‌. 


பாத்ம ஸம்ஹிதை க்ரியா பாதம்‌ அத்யாயம்‌ 13ல்‌ 45 மற்றும்‌ 46வது 
ஸ்லோகங்கள்‌. 
மூலமூரத்தி திருமேனியின்‌ பாதிப்பு : 


திருக்கோயில்களில்‌ உள்ள மூலவர்‌ மற்றும்‌ உத்ஸவர்‌ 
விக்ரஹங்களில்‌ அங்கஹானி (திருமேனி பாதிப்பு) ஏற்படின்‌ அவற்றை 
அப்படியே சரி செய்து அந்த பிம்பங்களை விடாமல்‌ பந்தனம்‌ செய்ய 
வேண்டும்‌. 


பாத்ம ஸம்ஹிதை சர்யா பாதம்‌ அத்யாயம்‌ 17ல்‌ 2,3,4 மற்றும்‌ 5 வது 
ஸ்லோகங்கள்‌. 


சரி செய்ய முடியாத பிம்பங்களை மட்டும்‌ விட வேண்டும்‌. 


சரி செய்ய முடியாதது என்று அறிஞா்களின்‌ சான்று பெற்று செய்வதால்‌ 
தொன்மையானது மிகவும்‌ பாதுகாக்கப்படும்‌. 


உலோக பிம்பங்களாக இருப்பின்‌ அதனை மீண்டும்‌ உருக்கி புதிய 
பிம்பங்களை செய்ய வேண்டும்‌. அவ்வாறு செய்யும்‌ போது தேவி 
விக்ரஹங்களில்‌ சேதம்‌ இல்லையெனில்‌ அந்த புதிய பிமபத்துடனே சரத்து 
விட வேண்டியது. 





ஸ்வதா, தாரு, சிலா விக்ரஹங்களில்‌ சேதம்‌ ஏற்பட்டு சரி செய்ய 
முடியாவிடின்‌ அவற்றை பூமியில்‌ அல்லது ஜலத்தில்‌ சோத்து விட வேண்டும்‌. 





காப்பக்ருஹம்‌ பழுதடைந்து மூலபேரத்திற்கு பழுது ஏற்படாமல்‌ இருந்தால்‌ 
கா்ப்பக்ருஹத்தை மட்டும்‌ சரி செய்ய வேண்டியது. 


ஏகபேர பகுபேர சன்னதிகளில்‌ எகபேரத்தை பகுபேரமாகவோ, பகுபேரத்தை 
ஏகபேரமாகவோ மாற்றியமைப்பது கூடாது. 


பாத்ம ஸம்ஹிதை சர்யா பாதம்‌ அத்யாயம்‌ 17ல்‌ 7 முதல்‌ 21 வரையிலான 
ஸ்லோகங்கள்‌. 


கிடத்தல்‌, இருத்தல்‌, நிற்றல்‌ அல்லது வாகனத்தில்‌ இருத்தல்‌ போன்ற 
பிம்பங்களை மானுஷ பிரதிஷ்டை அல்லாத கோயில்களில்‌ முன்பு போலவே 
செய்ய வேண்டியது. 

விமான, கோபுரங்களுக்கும்‌ இதே விதியானது பொருந்தும்‌. 


பாத்ம ஸம்ஹிதை சர்யா பாதம்‌ அத்யாயம்‌ 17ல்‌ 23 முதல்‌ 26 வரை 
ஸ்லோகங்கள்‌. 


சம்ப்ரோக்ஷணம்‌(கும்பாபிஷேகம்‌) செய்ய வேண்டிய காலங்களும்‌ அதற்கான 
காரணங்களும்‌. 


பகவானின்‌ ப்ரதிமை, பீடம்‌, ஆயுதம்‌, ப்ரபை முதலியவற்றில்‌ பங்கம்‌ 
(சேதம்‌) ஏற்பட்டு பின்பு சரி செய்யும்‌ காலம்‌ வரை பூஜை இல்லாது 
இருந்தாலும்‌ மற்றும்‌ ஸம்ப்ரோக்ஷணத்திற்கு காரணங்களாக மிகவும்‌ விரிவாக 
எடுத்துக்காட்டப்பட்டூள்ளன. 


பாத்ம ஸம்ஹிதை சர்யா பாதம்‌ அத்யாயம்‌ 17ல்‌ 38 முதல்‌ 59 வரையிலான 
ஸ்லோகங்கள்‌. 


அவைகள்‌ ஏற்படும்‌ போது ஸம்ப்ரோக்ஷணம்‌ செய்ய வேண்டியது. அப்படி 
செய்யாவிடில்‌ அரசு, அரசன்‌, ஆலயம்‌ இவற்றிக்கு சூன்யம்‌ ஏற்படும்‌. 

பயிர்‌, பஞ்சகம்‌, கலகம்‌ முதலியன ஏற்படும்‌, எனவே தொன்மையான 
சாஸ்த்திரங்கள்‌ சொல்லி உள்ளபடி ஸம்ப்ரோக்ஷத்தினை செய்து பழமையை 
காப்பாற்றிட வேண்டும்‌. 


கருங்கல்‌ சம்பந்தமான சிலைகளை ஆட்டூவதோ(எடூப்பதோ) மீண்டும்‌ 
புதுப்பிபபதோ கூடாது. அவ்வாறே திவ்யம்‌, ஆர்ஷம்‌, ஆகிய பிம்பத்தையும்‌, 
ஸ்வயம்‌ வயக்தமான பிம்பத்தையும்‌ எடுூப்பதோ,அசைப்பதோ, புதுப்பிப்பதோ 
கூடாது. 





பாத்ம ஸம்ஹிதை சர்யா பாதம்‌ அத்யாயம்‌ 18 இதனை விவரிக்கின்றது. 


முதலில்‌ கட்டப்பட்ட ஆலயத்தை குறைத்துக்‌ கட்டுவது கூடாது. 

விஷ்ணு ஸம்பந்தமான சின்னங்களை எடூத்து அவ்விடத்தை நிரப்புவதும்‌ 
கூடாது. வைஷ்ணவ ஸம்ப்ரதாய சின்னங்களை அந்தந்த ஸ்வருபம்‌ மாறாமல்‌ 
செய்ய வேண்டும்‌. 


கொடி மரம்‌ ( த்வஜ ஸ்தம்பம்‌ ) 


கொடி மரத்திற்கு உள்ளே வைரமுடையதும்‌ வெளியே வைரமுடையதுமான 
பாக்கு மரங்கள்‌ உத்தமமானது. சந்தன மரம்‌ முதலியவைகளும்‌ 
சிறந்தவையே. மானாங்குலபடி 100 அடி அல்லது 80 அடியாகவும்‌ 
இருக்கலாம்‌. அதன்‌ தலைபாகத்தில்‌ கொடி போன்றை அமைப்பை 
ஏற்ப்படுத்த வேண்டும்‌. கருவறை உயரமோ அல்லது கோபுர உயரமோ 
அமைக்கலாம்‌. அதற்கான குழியில்‌ சுவ்ணாதி லோகங்களையும்‌, யவம்‌ 
முதலான நவதான்யங்களையும்‌ சோத்து நிலையான த்வஜஸ்தம்பத்தை 
ஸ்தாபிக்க வேண்டும்‌. 


பாத்ம ஸம்ஹிதை சர்யா பாதம்‌ அத்யாயம்‌ 10ல்‌ ஸ்லோகம்‌ 103 முதல்‌ 116 
வரை. 


த்‌ வஜஸ்தம்பம்‌ புதியதாக செய்யும்‌ போது அதற்கான மரத்தின்‌ ஸ்திர 
தன்மையும்‌ அதற்கான உயரத்தையும்‌ பரிசோதித்து அதன்‌ தொன்மை 
மாறாமல்‌ பார்த்து கொள்ளலாம்‌. 


முடிவுரை 


திருக்கோயிலில்‌ திருப்பணி 6மற்க்கொள்ளும்‌ காலங்களில்‌ மேற்குறிப்பிட்ட 
ப்ரமாணங்களின்‌ படியும்‌, அறிஞர்களின்‌ அறிவுரையையும்‌ ஏற்று தொன்மை 
மாறாமல்‌ செய்ய நாடும்‌ நகரமும்‌ செழித்து மக்களின்‌ நல்வாழ்விற்கு வழி 
வகுக்கும்‌ என்பதில்‌ ஸ்ரீமந்‌ நாராயணனின்‌ கருணையினாலே யாதொரும்‌ 
ஐயமுமில்லை. ஜெய்‌ ஸ்ரீமந்‌ நாராயணா. 


சுபம்‌. 





